APRIL/MAY 2023 


DTA382 — தாள்‌-9 -- ஆராய்ச்சி நெறிமுறைகள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


10. 


பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
“ஆராய்ச்சி” - விளக்கம்‌ தருக. 


ஆராய்ச்சி 


றைகளில்‌ எவையேனும்‌ 
இரண்டினைக்‌ குறிப்பிடுக. = 


ஆய்வுச்‌ சிக்கல்‌ என்றால்‌ என்ன? 
“முதன்மை ஆதாரம்‌” - விளக்கம்‌ தருக 
ஆய்வுக்‌ கொள்கை என்றால்‌ என்ன? 
“அறிவியல்‌ ஆய்வு' - விளக்கம்‌ தருக. 
“அடிக்குறிப்பு” - விளக்கம்‌ தருக. 
“மேற்கோள்‌” - என்றால்‌ என்ன? 
“அகராதி” - விளக்கம்‌ தருக. 


மொழியியல்‌ டட எவையேனும்‌ இரண்டினைக்‌ 
குறிப்பிடுக. 


8141 


11. 


12, 


18. 


14. 


15. 


பகுதி ஆ — (5 % 5 = 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) ஆய்வில்‌ 
குறிப்பிடுக. 


கருதுகோள்‌ பெறும்‌ இடத்தைக்‌ 


(அல்லது) 
(ஆ) ஆய்வாளருக்குரிய தகுதிகள்‌ குறித்து இயம்புக. 
(௮) ஆய்வுத்தலைப்பைத்‌ தேர்ந்தெடுப்பது குறித்து 
விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) ஆய்வுப்பொருள்‌ பற்றி 
ஆய்வுகளைக்‌ குறிப்பிடுக. 


செய்யப்பட்ட 


(அ) கலையியல்‌ ஆய்வுகள்‌ பற்றி எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) ஆய்வுக்‌ கருத்துக்கள்‌ குறித்து விளக்குக. 


(அ) ஆய்வுமொழிநடை குறித்து இயம்புக. 
(அல்லது) 
(ஆ) தகவல்திரட்டல்‌ ப்ப பயன்படும்‌ விதத்தை 
விளக்குக. 

(அ) “ஒப்பிலக்கிய ஆய்வு” இலக்கிய ஆய்வில்‌ பெறும்‌ 
இடம்‌ குறித்து: விளக்குக. 

(அல்லது) 
தமிழியலும்‌ பண்பாட்டியலும்‌ குறித்து விளக்குக. 


(ஆ 


2 3141 


பகுதி இ-- (3 ௬ 10 ௪ 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்கு கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


16. 


17. 


18. 


19. 


20. 


ஆராய்ச்சி வகைகள்‌ குறித்து விளக்கியுரைக்க. 


ஆய்வின்‌ 
எடுத்துரைக்க. 


அடிப்படை நெறிமுறைகள்‌ குறித்து 


ஆய்வுலகக்‌ கோட்பாடுகள்‌ குறித்து தெளிவுபடுத்துக. 
ஆய்வேட்டின்‌ அமைப்பு குறித்துக்‌ கட்டுரைக்க. 


இலக்கிய ஆய்வு பெறும்‌ இடம்‌ குறித்து விளக்கியுரைக்க. 


3 3141 


